© 


தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
( விலை : ரூ . 0. 80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


வெல்லும் 


எண் 


45 ] 


சென்னை, புதன்கிழமை , நவம்பர் 18 , 2009 
கார்த்திகை 2 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 17 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (12 ) த் துறை, நாள் : 23 பிப்ரவரி 2009.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 11/1948 ) 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( a ) பகுதியிலும் , 9ஆம் பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 29 - 3 - 2006ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
பாகம் - || - பிரிவு 2 , 145 மற்றும் 146ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட , தொழிலாளர் வேலைவாய்ப்புத் துறையின் , 
II (2)/ தொ . வே . வா ./192 /2006ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்கு பதிலாகவும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
கல் மற்றும் ஏனைய பொருட்களைக் கொண்டு சிற்பம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு குறைந்தளவு ஊதிய 
வீதங்களை நிர்ணயிப்பதைப் பொறுத்தமட்டில் , விசாரணை நடத்தவும் , மாநில அரசுக்கு ஆலோசனை நல்கவும் , பின்வரும் 
உறுப்பினர்களைக் கொண்ட குழுவை இதனால் நியமிக்கிறார் : 


.... தலைவர் 


தனி நபர்கள் : 

தொழிலாளர் நலத் துணை ஆணையர் , 
திருச்சிராப்பள்ளி 
தொழிலாளர் நல ஆய்வாளர் , 
திருச்சிராப்பள்ளி . 


செயலாளர் 


உதவி இயக்குநர் , பொருளாதாரம் மற்றும் .... தனி உறுப்பினர் 
புள்ளியியல் துறை ஆணையாளர் அலுவலகம் , 
சென்னை - 600 006 . 


தொழிலளிப்பவரின் பிரதிநிதிகள் : 

திரு . ஏ . ஆர் . பரமேஸ்வரன் , உரிமையாளர் , .... உறுப்பினர் 
ஸ்ரீ தரைக்குடி அம்மன் சிற்ப நிறுவனம் , 
ஜீவா தெரு ( வழி முருகன் கோவில்) , 
பூண்டி , கோயம்புத்தூர் - 641 652 . 
திரு . ஏப்பி .எஸ் . ஆண்ட்ரூ, உரிமையாளர் , .... உறுப்பினர் 
அருளானந்தா கிரானைட் மற்றும் மார்பிள்ஸ் 
நிறுவனம் , முத்தாலக்குறிச்சி , 
தக்கலை - 629 175 , கன்னியாகுமரி மாவட்டம் . 


DTP - II -2 - 45 (T Sup ) 


[ 1 ] 


உறுப்பினர் 


தொழிலளிப்பவரின் பிரதிநிதிகள் - தொடர்ச்சி 

திரு . வி . விஸ்வநாதன் , உரிமையாளர் , 
விசு கட்டடக்கலை மற்றும் 
சிற்பக்கலை நிறுவனம் , 

6 , மாதா கோவில் தெரு , மாமல்லபுரம் . 
தொழிலாளர் பிரதிநிதிகள் : 


திரு . எஸ் . கஸ்த்தூரிரங்கன் , 

... உறுப்பினர் 
(இந்திய வர்த்தகச் சங்க மையம் ), 
வெண்மணி இல்லம் , கரூர் புறவழிச் சாலை , 
திருச்சி - 620 002 . 
திரு . ட்டி . கந்தா ஸ்தபதி , 

.... உறுப்பினர் 
செயலாளர் , தஞ்சாவூர் மாவட்ட 
கலை மற்றும் கைத்திறத் 
தொழில் நலச் சங்கம் , 
19/ 9 , ராஜ வீதி , சுவாமிமலை - 612 302 . 


... உறுப்பினர் 


திரு . வி . மாயன் , 
( தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் ) , 
63 , கே . வி . ப்பி . தோட்டம் , ஆர் .ஏ . புரம் , 
சென்னை - 600 028 . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


சி . கீதாபழனி , 

இயக்குநர் ( பொறுப்பு) , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை. 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 92 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (I - 1) த் துறை , நாள் : 13 ஜூலை 2009 .] 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 6ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் விவர அட்டவணையின் 40ஆம் இனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விசைத்தறி 
தொழிலில் பணியமர்த்தப்பட்ட உடலுழைப்பு தொழிலாளர்களுக்கு , சமூகப் பாதுகாப்பு மற்றும் நல நடவடிக்கைகளுக்கு வகை 
செய்வதற்காக , தமிழ்நாடு மாநிலத்தில் " தமிழ்நாடு விசைத்தறி நூற்பாலை தொழிலாளர்களுக்கான நல வாரியம் " ஒன்றை இதனால் 
அமைக்கிறார் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


சி . கீதாபழனி , 

இயக்குநர் ( பொறுப்பு) , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


